GOVERNMENT OF TAMIL NADU 

2012 


[ Regd . No . TN /CCN/ 467 / 2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs. 1 .60 Paise . 


TURNS 2012-14 


தமிழ்நாடு அரசிதழ் 
சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மயே வெல் 


வலும் 


No . 29A ] 


சென்னை, வியாழக்கிழமை , பிப்ரவரி 2 , 2012 

தை 19 , திருவள்ளுவர் ஆண்டு - 2043 


பகுதி IV - பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


2012 - ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 2 - ஆம் நாளன்று தமிழ்நாடு 
சட்டமன்றப் பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்ட முன்வடிவு , 
நோக்க - காரண விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை 
விதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 1 / 2012 . 


1998 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஒளிவுமறைவற்ற ஒப்பந்தப் புள்ளிகள் சட்டத்தை 

மேலும் திருத்துவதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


குறுந்தலைப்பும் 
தொடக்கமும் . 


1 . (1) இந்தச் சட்டம் , 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஒளிவுமறைவற்ற ஒப்பந்தப் 
புள்ளிகள் (திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

(2) இது , 2011 - ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 1 - ஆம் நாளன்று 
நடைமுறைக்கு வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் 

43/ 1998 . 


2 . (இதன்பின்பு முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 1998 - ஆம் 16 - ஆம் 
ஆண்டு தமிழ்நாடு ஒளிவுமறைவற்ற ஒப்பந்தப்புள்ளிகள் சட்டத்தின் 16 - ஆம் பிரிவில் , 

பிரிவிற்கான 
( c ) எனும் கூறில் , “ பதினோராண்டுகள் எனும் சொற்களுக்குப் பதிலாக , 

திருத்தம் . 
பதினாறாண்டுகள் " எனும் சொற்கள் அமைக்கப்படுதல் வேண்டும் . 


3 . முதன்மைச் சட்டத்தில் என்ன தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் , 2011 - ஆம் ;செல்லத்தக்க 
ஆண்டு அக்டோபர் திங்கள் 1 - ஆம் நாளன்றோ அல்லது அதற்குப் பின்னரோ மற்றும் 

தாக்குதல் . 
2011 - ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 22 - ஆம் நாளுக்கு முன்னரோ இச்சட்டத்தால் 
திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச் சட்டத்தின் வகைமுறைகளுக்கு இணங்கிய வகையில் 
IV -1 - 29A (T ) - 1 

[ 1 ] 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


அலுவலர் எவராலும் அல்லது அதிகார அமைப்பு எதனாலும் செய்யப்பட்ட செயல்கள் 
அனைத்தும் அல்லது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் , இச்சட்டத்தால் திருத்தம் 
செய்யப்பட்ட முதன்மைச் சட்டமானது அத்தகைய செயல்கள் செய்யப்பட்ட அல்லது 
நடவடிக்கைகள் செய்யப்பட்ட அல்லது எடுக்கப்பட்ட அனைத்து முக்கியமான 
காலங்களிலும் நடைமுறையில் இருந்திருந்தாற்போன்றே சட்டத்திற்கு இணங்கிய வகையில் 
அனைத்து நோக்கங்களுக்காகவும் செல்லத்தக்கவாறு எப்போதுமே 
செய்யப்பட்டுள்ளதாகவோ அல்லது எடுக்கப்பட்டுள்ளதாகவோ கொள்ளப்படுதல் வேண்டும் . 


நீக்கமும் 
காப்பும் . 


4 . (1 ) 2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஒளிவுமறைவற்ற ஒப்பந்தப்புள்ளிகள் (திருத்த ) தமிழ்நாடு 
அவசரச் சட்டமானது இதன்மூலம் நீக்கம் செய்யப்படுகிறது . 

அவசரச் 
சட்டம் 

2 / 2012 . 
(2 ) அவ்வாறு நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற போதிலும் , இந்த அவசரச் 
சட்டத்தால் திருத்தப்பட்ட முதன்மைச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட செயல் எதுவுமோ 
அல்லது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதுவுமோ , இந்தச் சட்டத்தால் திருத்தப்பட்ட 
முதன்மைச் சட்டத்தின்படி செய்யப்பட்டிருப்பதாகவோ அல்லது எடுக்கப்பட்டிருப்பதாகவோ 
கொள்ளப்படுதல் வேண்டும் . 


ஓ . பன்னீர்செல்வம் , 
நிதி அமைச்சர் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்க - காரண விளக்கவுரை . 


28 / 2006 எனும் எண்ணிட்ட தமிழ்நாடு சட்டத்தால் திருத்தப்பட்ட 1998 - ஆம் 
ஆண்டு ஒளிவுமறைவற்ற ஒப்பந்தப்புள்ளிகள் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 43/1998 ) 
16 - ஆம் பிரிவின் ( c ) எனும் கூறுக்கு ஏற்ப , ஒப்பந்தப்புள்ளியை வரவேற்கும் அதிகார 
அமைப்பினால் வரவேற்கப்படும் , மதிப்பீடு செய்யப்படும் மற்றும் ஏற்றுக்கொள்ளப்படும் 
ஒப்பந்தப்புள்ளி தொடர்பான 9 மற்றும் 10 - ஆம் பிரிவுகளின் வகைமுறைகளானவை , 
மேற்சொன்ன 43 /1998 எனும் எண்ணிட்ட தமிழ்நாடு சட்டத்தின் தொடக்கத் 
தேதியிலிருந்து அதாவது 2000 - ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 1 - ஆம் நாளிலிருந்து 
பதினோராண்டுகளுக்கு மேற்படாததொரு கால அளவிற்கு , அரசின் ஒரு சில துறைகள் , 
பொதுத்துறை நிறுவனங்கள் , சட்டப் படியான வாரியங்கள் மற்றும் அத்தகைய பிற 
நிறுவனங்களிலிருந்து பெறப்படும் அவற்றால் உற்பத்தி செய்யப்படும் சரக்குகள் அல்லது 
வழங்கப்பெறும் பணிச்சேவைகளைப் பொறுத்த அளவிலான கொள்முதல்களுக்குப் 
பொருந்துதல் கூடாது . மேற்சொன்ன துறைகள் , பொதுத்துறை நிறுவனங்கள் , 
சட்டப்படியான வாரியங்கள் மற்றும் அத்தகைய பிற நிறுவனங்களானவை , கொள்முதல் 
நடவடிக்கைகளில் , எதிர்கொண்டு நிலைத்திருக்கும் வகையிலும் , போட்டியிடும் வகையிலும் 
அவற்றை ஊக்கபடுத்தும் நோக்குடன் , அரசு மேற்சொன்ன 43/1998 எனும் எண்ணிட்ட 
தமிழ்நாடு சட்டத்தின் 16 - ஆம் பிரிவின் மேற்சொன்ன (c ) எனும் கூறின் படியான 
அத்தகைய அரசுத் துறைகள் , பொதுத்துறை நிறுவனங்கள் முதலானவற்றிற்கு வழங்கப்பட்ட 
விலக்களிப்பை 2011 - ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 1 - ஆம் நாளிலிந்து மேலும் 
ஐந்து ஆண்டுகளைக்கொண்டதொரு கால அளவிற்கு நீட்டிப்பதெனவும் , அந்த 
நோக்கத்திற்காக , மேற்சொன்ன சட்டத்தின் 16 - ஆம் பிரிவின் மேற்சொன்ன (c ) எனும் 
கூறினை திருத்துவதெனவும் முடிவு செய்துள்ளது . அதற்கிணங்கிய வகையில் 
2011 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஒளிவுமறைவற்ற ஒப்பந்தப்புள்ளிகள் (திருத்த ) அவசரச் 
சட்டமானது (தமிழ்நாடு அவசரச் சட்டம் 5/2011 ) 2011 - ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 
20 - ஆம் நாளன்று ஆளுநரால் பிறப்பிக்கப்பட்டது . அது 2011 - ஆம் ஆண்டு நவம்பர் 
திங்கள் 22 - ஆம் தேதியிட்ட தமிழ்நாடு அரசிதழின் சிறப்பிதழில் வெளியிடப்பட்டது . 


2 . மேற்சொன்ன 2011 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஒளிவுமறைவற்ற ஒப்பந்தப்புள்ளிகள் 
( திருத்த ) அவசரச் சட்டமானது (தமிழ்நாடு அவசரச் சட்டம் 5/2011 ) பிறப்பிக்கப்பட்ட 
பின்னர் , 2011 - ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 15 - ஆம் நாளன்று இம்மாநிலத்தின் 
சட்டமன்றப் பேரவை மீண்டும் கூட்டப்பட்டது . அன்றைய தினத்தில் முல்லைப்பெரியாறு 
அணை தொடர்பான தீர்மானம் ஒன்றை பிறப்பித்ததைத் தவிர வேறு அலுவல் எதுவும் 
மேற்கொள்ளப்படவில்லை . எனவே 2011 - ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 15 - ஆம் 
நாளன்று சட்டமன்றப்பேரவையில் அந்த அவசரச் சட்டத்திற்குப் பதிலாக அமையும் 
வகையிலான சட்டமுன்வடிவானது அறிமுகப்படுத்தப்படவில்லை . அரசமைப்பின் 
213 - ஆம் உறுப்பின் (2 ) எனும் கூறில் குறித்துரைக்கப்பட்ட ஆறு வாரங்கள் எனும் 
கால அளவானது 2011 - ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 15 - ஆம் நாளிலிருந்து 
தொடங்குகிறது . அதன் விளைவாக இந்த அவசரச் சட்டமானது , 2012 - ஆம் ஆண்டு 
ஜனவரித் திங்கள் 25 - ஆம் நாளன்று ஆறு வாரங்கள் எனும் கால அளவானது முடிவு 
பெறுவதால் , நடைமுறைக்கு வருவது செயலற்றுப்போகும் . எனவே அத்தகைய அரசுத் 
துறைகள் , பொதுத் துறை நிறுவனங்கள் முதலானவற்றிற்கு மேற்சொன்ன 43/1998 
எனும் எண்ணிட்ட தமிழ்நாடு சட்டத்தின் 16 - ஆம் பிரிவின் ( c ) எனும் கூறின்படி 
வழங்கப்பட்டுள்ள விலக்களிப்பை , 2011 - ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 1 - ஆம் 
நாளிலிருந்தும் அது முதற்கொண்டும் மேலும் ஐந்து ஆண்டுகளைக் கொண்டதொரு 
கால அளவிற்கு நீட்டிப்பதெனவும் , அந்நோக்கத்திற்காக மேற்சொன்ன சட்டத்தின் 
16 - ஆம் பிரிவின் மேற்சொன்ன (c ) எனும் கூறினைத் திருத்துவதெனவும் முடிவு 
செய்யப்பட்டுள்ளது . அதற்கிணங்கிய வகையில் 2012 - ஆம் ஆண்டு ஒளிவுமறைவற்ற 
ஒப்பந்தப்புள்ளிகள் (திருத்த ) அவசரச் சட்டமானது , (தமிழ்நாடு அவசரச் சட்டம் 2/ 2012 ) 
2012 - ஆம் ஆண்டு ஜனவரித் திங்கள் 24 - ஆம் நாளன்று ஆளுநரால் பிறப்பிக்கப்பட்டு , 
அது 2012 - ஆம் ஆண்டு ஜனவரித் திங்கள் 25 - ஆம் தேதியிட்ட தமிழ்நாடு அரசிதழின் 
சிறப்பிதழில் வெளியிடப்பட்டது . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


- 


தல்பாடு அதிகம் சிறப்பு வெளிக்க - 


3 . இச்சட்டமுன்வடிவு மேற்சொன்ன அவசரச் சட்டத்திற்குப் பதிலாக அமைய 
விழைகிறது . 


ஓ . பன்னீர்செல்வம் , 
நிதி அமைச்சர் . 


அ . மு . பி . ஜமாலுதீன் , 

செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


